தஞ்சாவூர்‌ சரசுவதி மகால்‌ வெளியீடு எண்‌. 450 


த்ரிழ்ர்‌ சுளடிகளின்‌ விளக்கம்‌ 
இருபத்திமுன்றாவது தொகுப்பு 


(இலக்கியப்‌ பகுதி) ந 


தஞ்சாவூர்‌ மகாராஜா சரபோஜியின்‌ 
சரசுவதி மகால்‌ நால5ம்‌ 


2002 


aviir 

தத்துவம்‌ 
ஆத்மபாவனை 
நந்திதேவர்‌ திருமூல தேவருக்கு அருளிச்செய்த தத்துலம்‌ 
நெஞ்சறி விளக்கம்‌ 

கித்தர்‌ வாடல்‌ 
சிவவாக்கியர்‌ பாடல்‌ 
தாயுமான சுவாமி பாடல்கள்‌ 
தாயுமானவர்‌ தோத்திரம்‌ 
பட்டினத்துப்பின்ளை பாடல்‌ 
பரசிவ வணக்கம்‌ 
ப்ராபரக்‌ கண்ணி 

காம நூல்‌ 
கொக்கோகம்‌. 2ரையூடண்‌ 
மதன சாரம்‌ 

தனிப்‌ பாடல்‌. 
சதுரங்க பந்தம்‌ 

கவிதை. 
ஏரெழுபது 
நெல்லையய்பர்‌ காந்திமதி ஆனித்திருவீழர 
ஐப்பசித்‌ திருநாள்‌ வாகனக்கவிதை 
வாள்‌ இருபது. 

இசை 
அரிகாத்தனை 
இராமதாசர்‌ சர்த்தனனகள்‌ 
இராமநாடகக்‌ சீர்த்தனை 
இராமயணப்பதம்‌ 


sy பாடல்கள்‌ 
கசேந்திர மோட்சக்‌ சர்த்தனைகள்‌ 


77 
2.290 
141 


கத 


276,277 


275 

46 
எழநத 
293 


23-வது தொகுப்டி 


தொடக்கம்‌ 3 


குண்றா கோபாலு செட்டியார்‌ மகன்‌ 
றெங்கன்‌ செட்டிக்கி தமயனார்‌ 

ராமன்‌ செட்டியும்‌ மனனாரு செட்டியும்‌ 
இயழுதிக்‌ குடுத்த அட்டவணை 


முடிவு : 
யென்னீடமாகிலும்‌ ஒரு மாசம்‌ அறெ 
மாசமாகிலும்‌ வந்து சாப்பிட்டால்‌ 
அண்டு முதல்‌ நாங்கள்‌ கணக்கு யெழுதி 
வச்சி தமயன்‌ மன்னா 
காலம்‌ : 
சுக்குல வருஷம்‌ ஆனி மாதம்‌ 27-ந்‌ தேதி 
குறிப்பு : 


ல , இதில்‌, தம்பிக்கு அண்ணன்மார்‌ எழுதிக்‌ கொடுத்த முறிச்‌ சீட்டுகள்‌ உள்ளன. 
வெவ்வேறு காலங்களில்‌ ஏற்படுத்திக்‌ கொண்ட ஒப்பந்தங்கள்‌ முறி என்றும்‌ 
அட்டவணை என்றும்‌ எழுதப்பட்டுள்ளன. முழு இரட்டை ஏடுகளில்‌ எழுதப்பட்டுள்ளன. 


Kx 


வரிசை எண்‌ : 3619 சுவடி எண்‌ : 1651 


நெல்லையப்பர்‌ காந்திமதி ஆனித்‌ திருநாள்‌ 
ஐப்பசித்‌ திருநாள்‌ வாகனக்‌ கவிதை 


ஏடுகள்‌ : 128 கி. எண்ணிக்கை : 5000 அளவு 86%3 செ.மீ. 
யக்கத்திற்கு : 8 வரிகள்‌ ஆசிரியர்‌ : அறியக்கூடவில்லை பொருள்‌ : கவிதை 
நிலைமை : மிக மிகப்‌ பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ்‌ 
சிதாடக்கம்‌ : 


தந்து விழி மருங்குலொளி...... ௮ 


இந்துடலந்‌ தைவரும்‌ 


94 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


மூடிஷ்‌ : 
விதிகமலை கேள்வனுடன்‌ விண்ணோர்‌ வாழ்த்த 
வெள்வ்டையின்‌ மேற்பவனி மேவுற்றாரே 1 ர 
காலம்‌ : 
1021-ஆம்‌ வருடம்‌ ஐப்பசி மாதம்‌ முதன்‌ 
1051-ஆம்‌ வருடம்‌ ஆனி மாதம்‌ வரை. 
குறிப்பு : 


திருநெல்வேலியில்‌ ௧ ஈ யில்‌ கொண்டுள்ள தெல்லையப்பர்‌ காந்திமதி! 
அம்மனுடன்‌ விழாக்‌ காலங்களில்‌ எழுந்தருளிவரும்‌ வரகணங்கள்‌ குறித்து ஒரு பக்தர்‌ 
கவிதை பாடியுள்ளார்‌. 


1021-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 1051.ஆக்‌ ஆண்டு வரை ஒவ்வொரு ஐப்பசி விழாவிலும்‌ 
அனி விழாவிலும்‌ வேயீன்ற முத்தர்‌ வரும்‌ வாகனச்‌ சிறப்புக்‌ கவிதைகள்‌ இதில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 


XXX 


வரிசை எண்‌ : 3620 எண்‌ சுவடி 1658 


வீடணன்‌ புத்தி 


ஏடுகள்‌ : 25 கி. எண்ணிக்கை : 500 அளவு : 40%3 செ.மீ, 
பக்கத்திற்கு : 4 வரிகள்‌ ஆசிரியர்‌ : கம்ப நாடன்‌ பொருள்‌: கதை 
நிலைமை : மிக மீகப்‌ பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ்‌. 
தொடக்கம்‌ : 
தரி: ஓம்‌ 


தாடியபொருள்‌ கை கூடும்‌ ............ கூறுவோர்க்கே. 
,. வர்‌ வாழ்க அருந்தவ முனிவர்‌ வாழ்க 
மும்‌ வாழக வாழ்க வேந்தன்‌ குலமும்‌ வாழ்க. 
. மும்பர்‌ வாழ்கப்‌ புவிநகர்‌ தானும்‌ வாழ்க. 
- ருமம்‌ வாழ்க மன்னறுக்‌ குறைக்க லுற்றேன்‌ ~8 


மதத்தினால்‌ வலிய வீரன்‌ மன்னனுக்‌ கிளைய தம்பி 

விதத்தினர்‌ விலங்கை யாண்ட விபூசனன்‌ சொன்ன புத்தி 

சிசுத்தினில்‌ வேந்தர்‌ கேள்கத்‌ திருவழுந்தூரான்‌ சொன்ன 

கதைக்கு நான்‌ முகத்தோன்‌ மாது கற்தனுங்‌ காப்ப தாமே அந்‌ 


